World Christian Fellowship 
www.wcflondon.com 


wcflondon(@gmail.com 


Fiver on wk 
ஏழு சபைகள்‌ 
எபேசு சபை தோற்றம்‌ மற்றும்‌ வளர்ச்சி 


புதிய ஏற்பாட்டில்‌ இரண்டு உற்சாகப்படுததும்‌ நிரூபங்கள்‌, 
மற்றும்‌ தேவனே எழுதின கடிதமும்‌ பெற்ற ஒரே சபை எபேசு 
தான்‌. 


அப்போஸ்தலர்‌ ல்‌ வரலாற்றின்‌ முக்கிய புள்ளியிலிருந்து 
லூக்கா எழுதுகிறார்‌. 

பவுல்‌, எபேசியரில்‌ காணப்பட்ட சாட்சியை வைத்து 
எழுதுகிறார்‌ . 

வெளிப்படுத்துதல்‌ 2-ஆம்‌ அதிகாரத்தில்‌ நித்தியத்தின்‌ 
நிலைப்பாட்டிலிருநீது இயேசு எழுதுகிறார்‌. 


புதிய ஏற்பாட்டு சபைகளிலே தலைவர்களில்‌ 
சிறந்தவர்களை எபேசு சபை தான்‌ கொண்டிருந்தது. 


பவுல்‌ அதன்‌ தொடக்கங்களை மேற்பார்வையிட்டாந்‌ 
அககிலாவும்‌ பிரிஸ்கில்லாளும்‌ கற்பித்தனர்‌ 

அப்பொல்லோ கற்பித்துக்‌ கொண்டிருந்தார்‌, 

தமோத்தேயு அதன்‌ வளர்ச்சியை மேற்பார்வையிட்டாந்‌ 
மற்றும்‌ 

யோவான்‌ அதன்‌ முதிர்ச்சியில்‌ வளர்த்தார்‌. 


பவுல்‌ ஆர்வத்துடன்‌ எருசலேமுக்கு பெந்தெகொஸ்தேவுக்கு 
சென்று கொண்டிருந்தபோது, மிலேத்துவில்‌ அவருடன்‌ 
சநதிக்க மூப்பர்களை அழைக்க முடிவு செய்தார்‌. 


எபேசு சபை அவர்‌ மனதில்‌ பெரிய இடத்தை வகித்தது, அவர்‌ 


தான்‌ முழு இருதயத்தோடு மற்றும்‌ பலத்தோடு அந்த சபைக்கு 
பயிற்சியளித்தார்‌. 


அப்போஸ்தலர்‌ 20:1-5, கலகம்‌ அமர்ந்தபின்பு, பவுல்‌ சீஷரைத்‌ 
தன்னிடத்திற்கு வரவழைத்து, வினவிக்கொண்டு, 
மக்கெதோனியாவுக்குப்போகப்‌ புறப்பட்டான்‌ 2. அவன்‌ 
அந்தத்‌ திசைகளிலே சுற்றி நடந்து, சீஷர்களுக்கு வெகுவாய்ப்‌ 
புத்திசொல்லி, கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான்‌. 3. அங்கே 
மூன்றுமாதம்‌ சஞ்சரித்தபின்பு, அவன்‌ கப்பல்‌ ஏறி, 
சீரியாதேசத்துக்குப்போக மனதாயிருந்தபோது, யூதர்கள்‌ 
அவனுக்குத்‌ தமைசெய்யும்படி ரகசியமான 
யோசனைகொண்டிருந்தபடியால்‌, மக்கெதோனியா தேசத்தின்‌ 
வழியாய்த திரும்பிப்போகத்‌ தீர்மானம்‌ பண்ணினான்‌ 

4. பெரோயா ஊரானாகிய சோபத்தரும்‌, தெசலோனிக்கேயரில்‌ 
அரிஸ்தர்க்கும்‌, செக்குநதும்‌, தெர்பையானாகிய காயுவும்‌, 
தமோத்தேயும்‌, ஆசியா நாட்டாராகிய தகிக்கும்‌ துரோப்பீமும்‌, 
ஆசியாநாடுவரைக்கும்‌ அவனுக்கு வழித்துணையாய்‌ 
வந்தார்கள்‌. 5. இவர்கள்‌ முன்னாகப்‌ போய்‌, துரோவா 
பட்டணத்திலே எங்களுக்காகக காத்திருந்தார்கள்‌. 


பவுல்‌ எபேசுவை மிக துன்ப முகத்தோடு விட்டுவிட்டு 
வெளியேறினார்‌ துருவோ வழியாகச்‌ சென்று, தீத்துவை 
கண்டுபிடிப்பார்‌ என்று எதிர்பார்த்து), அவரை அங்கே 
காணவில்லை என்பதால்‌, பின்னர்‌ ஒரு சுருக்கமான 
ஊழியத்திற்காக மக்கதோனியா வுக்கு குடியேறினார்‌. 


அப்போஸ்தலர்‌ 20:13-16, மிலேத்து பட்டணத்திற்கு பவுல்‌ 
செல்கிறார்‌. 

16. பவுல்‌ கூடுமானால்‌ பெந்தெகொஸ்தே பண்டிகைநாளிலே 
எருசலேமிலிருக்கவேண்டுமென்று தீவிரப்பட்டதினிமித்தம்‌, 
தான்‌ ஆசியாவிலே காலம்போக்காதபடிக்கு, எபேசு 


பட்டணத்தைக்‌ கடந்து போகவேண்டுமென்று 
தீர்மானித்ததினால்‌, மறுநாளிலே சாமுதீவு பிடித்து, 
துரோகில்லியோன்‌ ஊர்ததுறையிலே தஙக, மறுநாள்‌ 
மிலேத்துபட்டணத்துக்கு வந்தோம்‌. 


அப்போஸ்தலர்‌ 20:17-38 பவுல்‌ எபேசியர்‌ தலைவர்களை 
சந்திக்கிறார்‌. அங்கிருநது 30 மைல்‌ தொலைவில்‌ உள்ள 
மிலேத்துவில்‌. 


17. மிலேத்துவிலிருந்து அவன்‌ எயேசுவுக்கு ஆள்‌ அனுப்பி, 


சபையின்‌ மூப்பரை வரவழைத்தான்‌. 


இநத 22  வசனங்களிருந்து எபேசிய சபையின்‌ 
அஸ்திவாரததை உருவாக்கும்‌ பின்வரும்‌ நான்கு 
விஷயங்களை நாம்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. 


தலைமைத்துவம்‌ , 20:17-19 
சுவிசேஷம்‌ (011/2), 20:21,24-27 
கற்பித்தல்‌ (method), 20:20,27,32 
தூய்மை 20:28-31. 


Rw NN 


பவுல்‌ இங்கே மைய நபராக இருக்கிறார்‌ அவரைப்‌ பற்றியும்‌ 
அவருடைய ஊழியத்தைப்‌ பற்றியும்‌ பின்வருவதைக 
காண்கிறோம்‌. 


அப்போஸ்தலர்‌ புத்தகத்தில்‌ இந்த இடத்தில்‌ தான்‌ பவுல்‌ 
கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துகிறார்‌ 

V 18-21, பவுலின்‌ நடத்தை, 

அவர்கள்‌ தன்னிடத்தில்‌ வந்து சேர்ந்தபொழுது, அவன்‌ 
அவர்களை நோக்கி: நான்‌ ஆசியாநாட்டில்‌ வந்த முதல்நாள்‌ 


3 


தொடங்கி எல்லாக்‌ காலங்களிலும்‌ உங்களுடனே 
இன்னவிதமாய்‌ இருந்தேன்‌ என்பதை நீங்கள்‌ 
அறிந்திருக்கிறீர்கள்‌. 19. வெகு மனத்தாழ்மையோடும்‌, மிகுந்த 
கண்ணீரோடும்‌, யூதருடைய தீமையான யோசனைகளால்‌ 
எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும்‌, நான்‌ கர்த்தரைச்‌ 
சேவித்தேன்‌. 20. பிரயோஜனமானவைகைவில்‌ ஒன்றையும்‌ 
நான்‌ உங்களுக்கு மறைத்துவைக்காமல்‌, வெளியரங்கமாக 
வீடுகள்தோறும்‌ உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம்பண்ணி, 21. 
தேவனிடதீதிற்கு மனந்திரும்புவதைக்குறித்தும்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை விசுவாசிப்பதைககுறிததும்‌, 
நான்‌ யூதருக்கும்‌ கிரேக்கருக்கும்‌ சாட்சியாக அறிவித்தேன்‌. 


பவுலின்‌ 4 வழிகள்‌ ஊழியம்‌. 


1. தேவன்‌, 
2. சபை, 
3. இழந்தவை, 


4. தன்னை பற்றி. 
V 22-24, பவுலின்‌ நம்பிக்கை, 


இப்பொழுதும்‌ நான்‌ ஆவியிலே கட்டுண்டவனாய்‌ 
எருசலேமுக்குப்‌ போகிறேன்‌; அங்கே எனக்கு நேரிடுங்காரியங்‌ 
களை நான்‌ அறியேன்‌. 23. கட்டுகளும்‌ உபததிரவங்களும்‌ 
எனக்கு வைதீதிருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர்‌ 
பட்டணந்தோறும்‌ தெரிவிக்கிறதைமாத்திரம்‌ அறிநதிருக 
கிறேன்‌. 24. ஆகிலும்‌ அவைகளில்‌ ஒன்றையுங்குறித்துக்‌ 
கவலைப்படேன்‌; என்‌ பிராணனையும்‌ நான்‌ அருமையாக 
எண்ணேன்‌; என்‌ ஓட்டத்தைச்‌ சந்தோஷத்தோடே முடிக்கவும்‌, 
தேவனுடைய கிருபையின்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்‌ 
பண்ணும்படிக்கு நான்‌ கர்த்தராகிய இயேசுவினிடத்தில்‌ பெற்ற 
ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்‌. 


V 25-27, பவுலின்‌ அர்ப்பணிப்பு, 


இதோ, நான்‌ உங்களுக்குள்ளே சஞ்சரித்து, தேவனுடைய 
ராஜ்யத்தைக்‌ குறித்துப்‌ பிரசங்கம்பண்ணினதைக கேட்டவர்‌ 
களாகிய நீங்களெல்லாரும்‌ இனி என்‌ முகத்தைப்‌ பார்க்க 
மாட்டீர்களென்று அறிந்திருக்கிறேன்‌. 26. தேவனுடைய 
ஆலோசனையில்‌ ஒன்றையும்‌ நான்‌ மறைத்து வைக்காமல்‌, 
எல்லாவற்றையும்‌ உங்களுக்கு அறிவித்தபடியினாலே, 27. 
எல்லாருடைய இரத்தப்பழிக்கும்‌ நீங்கி நான்‌ 
சுத்தமாயிருக்கிறேனென்பதற்கு உங்களை இன்றையத்தினம்‌ 
சாட்சிகளாக வைக்கிறேன்‌. 


தலைவர்கள்‌ மிக முக்கியமானவர்கள்‌. 

ஓசியா 4:9, ஆதலால்‌ ஜனங்களுக்கு எப்படியோ 
ஆசாரியனுக்கும்‌ அப்படியே; அவர்கள்‌ வழிகளின்படி நான்‌ 
அவர்களை விசாரித்து, அவர்கள்‌  கிரியைகளின்படி 
அவர்களுக்குப்‌ பலனளிப்பேன்‌. 


ஏசாயா 9:14-16, ஆகையால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேலிலே 
தலையையும்‌, வாலையும்‌, கிளையையும்‌, நாணலையும்‌, ஒரே 
நாளிலே வெட்டிப்போடுவார்‌ 15. மூப்பனும்‌ கனம்‌ 
பொருந்தினவனுமே தலை, பொய்ப்போதகம்‌ பண்ணுகிற 
தீர்க்கதரிசியே வால்‌. 106. இந்த ஜனத்தை நடதீதுகிறவர்கள்‌ 
எத்தருமாய்‌, அவர்களால்‌ நடத்தப்‌ படுகிறவர்கள்‌ 
நாசமடைகிறவர்களுமாய்‌ இருக்கிறார்கள்‌. 


எரேமியா 5:31, தர்க்கதரிசிகள்‌ கள்ளத்தீரக்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்கள்‌; ஆசாரியர்கள்‌ அவர்கள்‌ மூலமாய்‌ 
ஆளுகிறாரகள்‌;  இப்படிமிருப்பது என்‌ ஜனத்துக்குப்‌ 
பிரியமாயிருக்கிறது; ஆனாலும்‌ முடிவிலே என்னசெய்வீர்கள்‌? 


எசேக்கியேல்‌ 22:26, அதின்‌ ஆசாரியர்கள்‌ என்‌ வேதத்துக்கு 
அநியாயஞ்செய்து, என்‌ பரிசுத்தவஸ்துக்களைப்‌ பரிசுத்தக 
குலைச்சலாக்குகிறார்கள்‌; பரிசுத்தமுள்ளதற்கும்‌ 
பரிசுத்தமில்லாததற்கும்‌ வித்தியாசம்பண்ணாமலும்‌, 
அசுத்தமுள்ளதற்கும்‌ அசுத்தமில்லாததற்கும்‌ உண்டான 
வேற்றுமையைக காண்பியாமலும்‌ இருந்து, என்‌ 
ஓய்வுநாட்களுக்குதீ தங்கள்‌ கண்களை 
மூடிக்கொள்ளுகிறார்கள்‌; அவர்கள்‌ நடுவிலே நான்‌ 
கனவீனம்பண்ணப்படுகிறேன்‌. 


V 28-35, பவுலின்‌ செயல்‌, 

ஆகையால்‌, உங்களைக்குறித்தும்‌ தேவன்‌ தம்முடைய 
சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக்கொண்ட தமது சபையை 
மேய்ப்பதற்குப்‌ பரிசுத்த ஆவி உங்களைக்‌ கண்காணிகளாக 
வைத்த மந்தை முழுவதையுங்குறித்தும்‌, 
எச்சரிக்கையாயிருங்கள்‌: 29. நான்‌ போனபின்பு மந்தையைத்‌ 
தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள்‌ உங்களுக்குள்ளே வரும்‌. 
30. உங்களிலும்‌ சிலர்‌ எழும்பி, சீஷர்களைத்‌ தங்களிடத்தில்‌ 
இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளைப்‌ 
போதிப்பார்களென்று அறிந்திருக்கிறேன்‌. 31. ஆனபடியால்‌, 
நான்‌ மூன்றுவருஷகாலமாய்‌ இரவும்‌ பகலும்‌ கண்ணீரோடே 
இடைவிடாமல்‌ அவனவனுக்குப்‌ புத்திசொல்லிக்கொண்டு 
வந்ததை நினைத்து விழித்திருங்கள்‌: 32. இப்பொழுதும்‌ 
சகோதரரே, நீங்கள்‌ பகதிவிருத்தியடையவும்‌, பரிசுத்தமாகப்‌ 
பட்ட அனைவருக்குள்ளும்‌ உங்களுக்குச்‌ சுதந்தரத்தைக 
கொடுக்கவும்‌ வல்லவராயிருக்கிற தேவனுக்கும்‌ அவருடைய 
கிருபையுள்ள வசனத்துக்கும்‌ உங்களை ஒப்புகீ 
கொடுக்கிறேன்‌. 33. ஒருவனுடைய வெள்ளியையாகிலும்‌ 
பொன்னையாகிலும்‌ வஸ்திரத்தையாகிலும்‌ நான்‌ 
இச்சிக்கவில்லை. 34. நீங்கள்‌ அறிந்திருக்றெபடி, எனக்கும்‌ 
என்னுடனேகூட இருந்தவர்களுக்கும்‌ வேண்டியவை 
களுக்காக இந்தக்‌ கைகளே வேலைசெய்தது. 35. இப்படிப்‌ 


6 


பிரயாசப்பட்டு, பலவீனரைத தாங்கவும்‌, வாங்குகிறதைம்‌ 
பார்க்கிலும்‌ கொடுக்கிறதே பாக்கியம்‌ என்று கர்த்தராகிய 
இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும்‌ 
வேண்டுமென்று எல்லாவிதத்திலேயும்‌ உங்களுக்குக்‌ 
காண்பித்தேன்‌ என்றான்‌. 


1 தீமோத்தேயு 4:12, உன்‌ இளமையைக்குறித்து ஒருவனும்‌ 
உன்னை அசட்டைபண்ணாதபடிக்கு, நீ வார்த்தையிலும்‌, 
நடக்கையிலும்‌, அன்பிலும்‌, ஆவியிலும்‌, விசுவாசத்திலும்‌, 
கற்பிலும்‌, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. 


தலைவர்கள்‌ முதலில்‌ தங்களைக்‌ கவனித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌, மேலும்‌ தங்கள்‌ சொந்த ஆத்மாக்களின்‌ அனைத்து 


செயல்களையும்‌ கவனிக்க வேண்டும்‌. 


ஆவியானவர்வாய்ப்பளிப்பதைப்‌ போல மூப்பர்கள்‌ ஊழியம்‌ 


செய்ய வேண்டும்‌, சிலர்‌ ஒரு பகுதிக்கும்‌, மற்றவர்கள்‌ 
இன்னொரு பகுதிக்கும்‌. 


மேய்ப்பரின்‌ அலுவலகத்தின்‌ அனைதது பகுதிகளையும்‌ 
பார்த்துக்கொள்ள வேண்டும்‌ , அவர்கள்‌ தேவனின்‌ சபைக்கு 
உணவளிக்க வேண்டும்‌. 

ஆவிக்குரிய சோம்பல்‌ மற்றும்‌ தூக்கத்திற்கு வழிவகுக்காமல்‌ 
அவர்கள்‌ பார்த்து கொள்ள வேண்டும்‌, ஆனால்‌ தங்கள்‌ 
தொழிலுக்கு அவர்களை உற்சாக படுத்த வேண்டும்‌, மேலும்‌ 
அதில்‌ நெருக்கமாக கலந்து கொள்ள வேண்டும்‌. 


தலைவர்கள்‌ தங்கள்‌ மேல்‌ பல கண்கள்‌ இருப்பதை புரிந்து 
கொள்ள வேண்டும்‌, சிலர்‌ உதாரணம்‌ ஆக எடுத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌, மற்றவர்கள்‌ பிற காரியங்களை கவனிக்க 
வேண்டும்‌. 


இநத சபையை உருவாக்குவதில்‌ பவுல்‌ காட்டிய சிறப்பு 


ஆர்வம்‌. 

1) உண்மையுள்ள காவலாளி-கவனித்து நினைவில்‌ 
வைக்க வேண்டும்‌, 

2) பொதுப்‌ பிரசங்கம்‌ விடாமுயற்சியுடன்‌ 
பயன்படுதீதப்பட்டது-பகிரங்கமாகவும்‌ வீடு 
வீடாகவும்‌ உங்களுக்குக்‌ கற்பித்தது, 

3) ஊழியம்‌ நிலையானது-இரவும்‌ பகலும்‌ 


அனைவருக்கும்‌ எச்சரிக்கை, 

4) சிலர்‌ ஏற்றுக்கொண்டாலும்‌, சிலர்‌ புறக்கணித்தாலும்‌ 
ஊழியம்‌ தொடர்ந்தது, 

5) 5) உழைப்பு பாசத்துடன்‌ - கண்ணீருடன்‌. 


7” 36-38, பவுலின்‌ இரக்கம்‌, 


இவைகளைச்‌ சொன்னபின்பு, அவன்‌ முழங்காற்படியிட்டு, 
அவர்களெல்லாரோடுங்கூட ஜெபம்பண்ணினான்‌. 37. 
அவர்களெல்லாரும்‌ மிகவும்‌ அழுது, என்‌ முகத்தை நீங்கள்‌ 
இனிப்‌ பார்க்கமாட்டீர்களென்று அவன்‌ சொன்ன 
வார்த்தையைக்குறித்து அதிகமாய்த துக்கப்பட்டு, 38. பவுலின்‌ 
கழுத்தைக்‌ கட்டிக்கொண்டு, அவனை  முத்தஞ்செசய்து, 
கப்பல்வரைக்கும்‌ அவனுடனே கூடப்போனார்கள்‌. 


கூடி ஜெபம்‌ செய்தல்‌. 

ஜெபிப்பதில்‌ பயபக்தி, 

ஜெபிக்க அவர்களுக்கு நினைவூட்டுதல்‌, 
ஜெபத்தில்‌ பங்கேற்றல்‌. 


எபேசு சபையில்‌ அமைக்கப்பட்ட அஸ்திவாரத்தின்‌ கூறுகள்‌. 


1. தேவனுக்கேற்ற தலைமைத்துவம்‌ . 
பவுல்‌, தீமோத்தேயு, யோவான்‌ மட்டுமல்ல, ஆவிக்குரிய 
எண்ணம்‌ கொண்ட சபை மூப்பர்களும்‌ 
வெளிப்படையாகவே இருக்கிறார்கள்‌. அப்போஸ்தலன்‌ 
பவுலின்‌ கிறிஸ்துவின்‌ ஊழியத்திற்கு பதிலளித்த சாதாரண 
மக்கள்‌ இருந்தனர்‌. 
தலைவர்‌ பவுலின்‌ அடையாளங்கள்‌ அப்போஸ்தலர்‌ 20 ல்‌ 
வெளிப்படுத்தப்பட்டுள்ளன, 

உ இரக்கம்‌, 

உ நம்பிக்கை, 

உ அர்ப்பணிப்பு, 

உ இச்சையடக்கம்‌ மற்றும்‌ 


உ தைரியம்‌. 
2. சுவிசேஷ செய்தி. 


அப்போஸ்தலர்‌ 20:21, தேவனிடத்திற்கு 
மனந்திரும்புவதைக்குறித்தும்‌, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசிப்பதைக்குறித்தும்‌, நான்‌ 
யூதருக்கும்‌ கிரேக்கருக்கும்‌ சாட்சியாக அறிவித்தேன்‌. 
யூதர்களுக்கும்‌, கிரேக்கர்கள்‌ தேவனுக்கு நேராக 
மனநீதிரும்புதலுக்கும்‌, நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவுக்கு நேராக விசுவாசதீதிற்கும்‌ சாட்சி 
அளிக்கிறார்கள்‌. 


3. ஒரு உண்மையான ஊழியம்‌ . 


பவுல்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ தனது உழைப்பைப்‌ பற்றி 
வெளிப்படையாகக்‌ கூறுகிறார்‌, 


* எல்லா தாழ்மையுடன்‌ தேவனை சேவித்தல்‌, 
* மிகுந்த கண்ணீர்‌ மற்றும்‌ 
* எல்லா மனித இரத்த பழிக்கும்‌ நீங்கலாக . 


அப்போஸ்தலர்‌ 20:19, & 26. 

19. வெகு மனத்தாழ்மையோடும்‌, மிகுந்த கண்ணீரோடும்‌, 
யூதருடைய தீமையான யோசனைகளால்‌ எனக்கு நேரிட்ட 
சோதனைகளோடும்‌, நான்‌ கர்த்தரைச்‌ சேவித்தேன்‌. 

26. தேவனுடைய ஆலோசனையில்‌ ஒன்றையும்‌ நான்‌ மறைத்து 
வைக்காமல்‌, எல்லாவற்றையும்‌ உங்களுக்கு 


அறிவித்தபடியினாலே, 
4. ஒரு கடுமையான எச்சரிக்கை. 
ஆகையால்‌ நீங்களே கவனித்துக்‌ கொள்ளுங்கள்‌, 


அப்போஸ்தலர்‌ 20:29-30, நான்‌ போனபின்பு மந்தையைத 
தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள்‌ உங்களுக்குள்ளே வரும்‌. 
30. உங்களிலும்‌ சிலர்‌ எழும்பி, சீஷர்களைத்‌ தங்களிடத்தில்‌ 
இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளைப்‌ 


போதிப்பார்களென்று அறிநதிருக்கிறேன்‌. 


இன்று பலர்‌ தங்கள்‌ ஊழியத்திலிருந்து இதைத்‌ 
தவிர்த்துக்கொண்டிருக்கையில்‌, ஓநாய்கள்‌ விழுங்குவதற்காக 
வரும்‌ பயங்கரமான எதிர்பார்ப்பை பவுல்‌ வலியுறுத்துகிறார்‌ 
பொய்யான தீர்க்கதரிசிகள்‌ கிறிஸ்துவிடமிருந்து அவர்களை 
எடுத்துச்‌ செல்ல அவர்கள்‌ மத்தியில்‌ இருந்து எழுகிறார்கள்‌. 


பவுல்‌ உண்மையுள்ள ஊழியராக இருந்தார்‌ நேர்மறையான 
நற்செய்தி ஊழியராக இல்லை. 


10 


5. ஒரு மகிழ்ச்சியான செழிம்பு . 


அப்போஸ்தலர்‌ 20:32, இப்பொழுதும்‌ சகோதரரே, நீங்கள்‌ 
பக்திவிருத்தியடையவும்‌, பரிசுத்தமாகப்‌ பட்ட 
அனைவருக்குள்ளும்‌ உங்களுக்குச்‌ சுதந்தரததைக 
கொடுக்கவும்‌ வல்லவராயிருக்கிற தேவனுக்கும்‌ அவருடைய 
கிருபையுள்ள வசனத்துக்கும்‌ உங்களை ஒப்புகீ 


கொடுக்கிறேன்‌. 


தேவனின்‌ கைகளில்‌ விடப்படுவதை விட சிறந்த ஆறுதல்‌ 


எது . 
“Saints in the hands of a loving God!” 


6. ஒரு கிருபை நிறைந்த பகிர்வு. 


ஒரு மனிதனின்‌ ஊழியம்‌ நிறைவு பெரும்‌ போது , அவர்‌ 
மனதாரப்‌ பிரிந்து போகும்‌ நிலையில்‌ இருக்க வேண்டும்‌. 


ஒரு சபை அதன்‌ போதகரை இழப்பது கடினம்‌, ஆனால்‌ அநீத 
நேரம்‌ வரும்போது, அது தேவ ஆவியால்‌ செய்யப்படட்டும்‌. 


அப்போஸ்தலன்‌ பவுல்‌ எபேசியர்‌ என்று அழைக்கப்படும்‌ 
இந்த அற்புதமான அற்புதமான கடிதத்தை எழுதுகிறார்‌. 


கிறிஸ்துவில்‌ நம்முடைய ஆசீர்வாதம்‌ 
எபேசியர்‌ அதிகாரங்கள்‌ / & 2. 


நாம்‌ கிறிஸ்துவில்‌ தரி 
நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஆசீர்வதிக்கப்பட்டுளோம்‌ 1:3, 
நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ தெரிந்துகொள்ளப்பட்டோம்‌ [:4, 
நாம்‌ கிறிஸ்துவால்‌ தத்தெடுக்கப்பட்டோம்‌ Hed, 


11 


நாம்‌ கிறிஸ்துவால்‌ மீட்கப்பட்டோம்‌ i 


நாம்‌ கிறிஸ்துவின்‌ பார்வையில்‌ உள்ளோம்‌ 1:10, 
நாம்‌ கிறிஸ்துவுடன்‌ சுதநீதிரவாளி 1211 
நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ மகிமைப்படுதத படுகிறோம்‌ 1:12, 
கிறிஸ்துவுக்குள்‌ முத்தரிக்கப்பட்டோம்‌ 1:13, 
நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ விசுவாசிகள்‌ 1:15, 


கிறிஸ்துவில்‌ நமக்கு ஞானம்‌ கொடுக்கப்படுகிறது 1:17, 
கிறிஸ்துவில்‌ நம்பிக்கை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது 1:16, 
கிறிஸ்துவில்‌ நமக்கு வல்லமை  கொடுக்கப்பட்டுள்ளது 
1:19, 

நாம்‌ கிறிஸ்துவில்‌ உயிர்ப்பிக்கப்படுகிறோம்‌ 2:5,6, 
நாம்‌ கிறிஸ்துவில்‌ உயர்ந்த இடங்களில்‌ இருக்கிறோம்‌ 2:6, 
கிறிஸ்துவில்‌ கிருபையால்‌ நாம்‌ இரட்சிக்கப்படுகிறோம்‌ 
2:8,9, 

கிறிஸ்துவில்‌ உள்ள நற்கிரியைகளுக்கு நாம்‌ 
படைக்கப்பட்டுள்ளோம்‌ 2:10, 

கிறிஸ்துவின்‌ இரத்தத்தால்‌ நாம்‌ நெருங்கி வருகிறோம்‌ 
2:13, 

கிறிஸ்துவின்‌ மூலமாக நமக்கு தேவனை சேரும்‌ வாய்ப்பு 
வழங்கப்படுகிறது 2:18, 

நாம்‌ கிறிஸ்துவில்‌ ஒன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம்‌ 
2:21, 


தீமோத்தேயு அனுப்பப்பட்ட எபேசு இதுதான்‌, ஆனால்‌ 
ஊழியத்தில்‌ ஒரு மென்மையான பதவியை 
அனுபவிப்பதற்காக அவர்‌ இங்கு அனுப்பப்‌ படவில்லை. 
எபேசு ஒரு குழப்பமாகிவிட்டது. 


நல்ல சபைகள்‌ மோசமாக போகலாம்‌. ஆச்சரியப்படும்‌ 
விதமாக, பாவிகள்‌ வெளியரங்கமாக இருக்கிறார்கள்‌. 


12 


அற்புதமான தொடக்கங்கள்‌ பயங்கரமான பேரழிவுகளில்‌ 
முடிவடையும்‌. 


நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம்‌ வாழும்‌ 
உலகத்திலிருந்து தனிமைப்படுத்த முடியாது. இந்த 
கலாச்சாரம்‌ எபேசிய சபைக்குள்‌ நுழைந்ததைப்‌ போலவே 
சபையிலும்‌ நுழைகிறது. 


எபேசிய சபையில்‌ என்ன தவறு நடந்தது என்பதன்‌ சரியான 
தன்மை நமக்கு தெரியாது, எதுவும்‌ சரியாக சொல்ல 
படவில்லை. 


தெளிவானது என்னவென்றால்‌, கலாச்சாரத்தின்‌ மதம்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ நற்செய்தியை ஆக்கிரமித்து அதை அழிக்க 
அச்சுறுத்தியது. 


தீமோததேயுவுக்கு பவுல்‌ எழுதிய இரண்டு கடிதங்கள்‌ என்ன 
நடக்கிறது என்பதைப்‌ பற்றிய ஒரு பார்வை நமக்குத்‌ 
தருகின்றன. 


பவுல்‌ தீமோத்தேயுவிடம்‌ "மதம்‌” மீது வெறி கொண்ட "சில 
நபர்களை” சமாளிக்கச்‌ சொல்றொர்‌ ஆனால்‌ தேவனுக்கும்‌ 
அவர்களுக்கும்‌ சம்மந்தம்‌ இல்லை. இந்த மக்களின்‌ "மத" 
நடவடிக்கைகளை விவரிக்கும்‌ சொற்றொடர்களின்‌ மாதிரி 
இங்கே: 


* பொய்களை ஊக்குவிக்கும்‌ கட்டுக்கதைகள்‌ மற்றும்‌ 
முடிவற்ற வம்சாவளிகளுக்கு அதிக முககியததுவம்‌ 
அளித்தல்‌ (/ தீமோத்தேயு 1:4) 


உ வீண்‌ விவாதத்தில்‌ ஈடுபடுதல்‌ (1:0) 


13 


வஞ்சக ஆவிகள்‌ மற்றும்‌ பிசாசுகளின்‌ 
கோட்பாடுகளுக்கு கவனம்‌ செலுத்துதல்‌ (4:1) 


பொய்யர்களின்‌ பாசாங்குத்தனத்தால்‌ மயக்கப்படுதல்‌ 


(4:2) 


திருமணத்தைத்‌ தடைசெய்தல்‌ மற்றும்‌ 
உணவுகளிலிருந்து விலகுவது (4:3) 


தேவனற்ற மற்றும்‌ வேடிக்கையான 
கட்டுக்கதைகளுக்கு முக்கியதுவம்‌ கொடுத்தல்‌ (4:7) 


சர்ச்சை மற்றும்‌ சொற்களைப்‌ பற்றிய தகராறுகளுக்கு 
ஏங்குதல்‌ (6.4) 


தெய்வபக்தி என்பது ஆதாய வழிமுறையாகும்‌ என்று 
கற்பனை செய்வது (6:5) 


2 தமோத்தேயு: 
தேவனற்ற உரையாடலில்‌ பங்கேற்பது (2:10) 


உயிர்த்தெழுதல்‌ ஏற்கனவே நடந்துவிட்டது என்று 
நம்புதல்‌ (2:18) 


தேவையற்ற சர்ச்சைகள்‌ (2:23) 


கட்டு கதைகளுக்கு அலைந்து திரிதல்‌ (4:4). 


14 


எபேசுவில்‌ "தேவனற்ற உரையாடல்‌” என்ன என்பது நமக்கு 
தெரியாது. 


இநத கலாச்சாரம்‌ நமது சபைகளின்‌ துளைகள்‌ வழியாக 
சபைக்குள்‌ நுழைகிறது: 


> 
> 


> 
> 
> 


அர்ப்பணிப்பு இல்லாத மதம்‌, 

போதும்‌ என்ற எண்ணம்‌ இல்லாத ஆவிக்குரிய 
வாழ்க்கை, 

லட்சியம்‌ அடைய நோக்கம்‌, பேச்சு மற்றும்‌ ஏக்கம்‌, 
பூர்ததி மற்றும்‌ தேவைகள்‌, 

ஆனால்‌ தேவனை பற்றி அதிகம்‌ 
கவலைப்படவில்லை. 


இயேசு கொண்டு வந்த நற்செய்தி, பவுல்‌ கொண்டு வந்த 
நற்செய்தி, முதலில்‌ நம்மைப்‌ பற்றி அல்ல, ஆனால்‌ அது 
தேவனை பற்றியது. 


v 


v 


நம்மை படைத்த தேவன்‌, நம்மைக்‌ இரட்சிக்க 
விரும்புகிறார்‌. 

நமக்காக தன்னைக்‌ கொடுத்த இயேசு, சிலுவை 
உட்பட நம்மை வழிநடத்தும்‌ இடங்களிலெல்லாம்‌ 
நம்மை நாமே வெறுத்து, அவரைப்‌ பின்பற்ற 
வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 

நம்முடைய சாதாரண வாழ்கீகையில்‌ 
உயிர்த்தெழுதலை நிறைவேற்றம்‌ செய்வதற்காக 
நம்மீது இறங்கும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌. 


இவை எதுவுமே நம்‌ தேவைகளை வரையறுக்கும்போது 
அவற்றை நிறைவேற்றுவதில்லை. 


15 


நமது தேவைகள்‌ பாவ தேவைகள்‌. இந்த தேவைகள்‌ 
நம்முடைய சொந்த வழியைப்‌ பெறுகின்றன, சுய 
முக்கியத்துவம்‌ வாய்ந்தவையாக இருக்க வேண்டும்‌, நம்‌ 
சொந்த வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டும்‌. 


அற்புதமான எபேசிய சபை புதிய வாழ்க்கையின்‌ 
உணர்வோடு மிகவும்‌ வலுவாகத தொடங்குகிறது. 
வேதவசனங்களில்‌ வெளிப்படுத்தப்பட்ட உண்மையையும்‌ 
பரிசுத்த ஆவியினால்‌ அவர்களின்‌ வாழ்க்கையில்‌ தேவன்‌ 
இருப்பதையும்‌ கண்டுபிடிப்பது - இந்த கிறிஸ்துவை 
மையமாகக்‌ கொண்ட, பரிசுத்த ஆவியானவர்‌ உருவாக்கிய 


சபை. 


இநத சபை உணர்ச்சி நிறைந்த , கருத்துக்களின்‌ கூட்டங்கள்‌, 
கலந்துரையாடல்‌ குழுக்கள்‌ மற்றும்‌ ஆர்வக கூட்டங்கள்‌ என 
சிதைநது கொண்டிருந்தது. 


போதகர்‌ நிருபங்களில்‌ உள்ள முக்கிய அக்கறை 
"ஆரோக்கியமான" அல்லது "வல்லமையான பூ 
போதனைகளில்‌ உள்ளது. இந்த இரண்டு கடிதங்களில்‌ நான்கு 
முறை கற்பித்தல்‌ அல்லது சொற்களின்‌ "ஆரோக்கியம்‌" குறித்த 
அக்கறை காணப்படுகிறது. 


1 தீமோத்தேயு 1:11, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான 
சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்றெ 
ஆரோக்கியமான  உபதேசத்திற்கு எதிரிடையாயிருக்கிற 
மற்றெந்தச செய்கைக்கும்‌ விரோதமாய்‌ 
விதிக்கப்பட்டிருகறைது. 

In English it is verse 10 


1 தீமோத்தேயு 6:3, ஒருவன்‌ 
நம்முடைய கர்த்தராயெ இயேசுகிறிஸ்துவின்‌ ஆரோக்கியமான 


16 


வசனங்களையும்‌ தேவபக்திக்கேறற உபதேசங்களையும்‌ 
ஒப்புக்கொள்ளாமல்‌, வேற்றுமையான உபதேசங்களைப்‌ 
போதிக்கிறவனானால்‌, 


2 தமோத்தேயு 1:13, நீ கிறிஸ்து இயேசுவைப்பற்றும்‌ 
விசுவாசத்தோடும்‌ அன்போடும்‌ என்னிடத்தில்‌ கேட்டிருக்க 


ஆரோக்கியமான வசனங்களின்‌ சட்டத்தைக்‌ கைக்கொண்டிரு. 


2 தீமோத்தேயு 4:3, ஏனென்றால்‌, அவர்கள்‌ ஆரோக்கியமான 
உபதேசத்தைப்‌ பொறுக்கமனதில்லாமல்‌, செவித்தினவுள்ள 
வர்களாகி, தங்கள்‌ சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களைதீ 
தங்களுக்குத்‌ திரளாகச்‌ சேர்த்துக்கொண்டு, 


எபேசு சபையின்‌ காலவரிசை: 


கி.பி 52 முளைத்தல்‌ (அப்போஸ்தலர்‌ 18:19) 

கி.பி. 54-56 எழுப்புதல்‌ மற்றும்‌ ஆரம்பம்‌ (அப்போஸ்தலர்‌ 19) 
கி.பி. 57 வளர்ப்பது (அப்போஸ்தலர்‌ 20) 

கி.பி. 62 தண்ணீர்‌ பாய்ச்சுவது (எபேசியருக்கு எழுதிய கடிதம்‌) 
தமோத்தேயே சபை போதகராக அனுப்ப பட்டார்‌ பவுல்‌ 
எழுதினார்‌ / மற்றும்‌ 2 தீமோத்தேயு 

இ.பி. 66 தயாரித்தல்‌ (யோவான்‌ 19: 26-27) அப்போஸ்தலன்‌ 


யோவான்‌ இயேசு தாயை மரியாளை அந்கே வாழ 
அழைத்துச்‌ சென்றார்‌. 

அப்போஸ்தலன்‌ யோவான்‌ /, 2 மற்றும்‌ 3 யோவான்‌ 
எழுதினார்‌ 


கி.பி. 96 இயேசு எபேசுக்கு கடிதம்‌ எழுதுகிறார்‌. 
கி.பி. 200 மரித்தல்‌. 


17 


